World Christian Fellowship 
www. wcflondon.com 


wceflondon(@gmail.com 


ரய ௧௯ wk 
நீங்கள்‌ கிறிஸ்தவரா ? - சோதித்து பாருங்கள்‌ 
Part 05 


1. Fellowship with God and Christ 

தேவன்‌ மற்றும்‌ கிறிஸ்துவோடு ஐக்கியம்‌. 
2. Sensitive to Sin பாவத்தை குறித்த உணர்வு. 
3. Obedience to Word of God 

தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிவது. 


4. Hating Evil பொல்லாததை வெறுப்பது. 
5. Waiting for Christ 2" Coming 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைக்காக காத்திருப்பது. 
6. Decreasing Pattern of Sin in Your Life 
உங்கள்‌ வாழ்க்கையில்‌ பாவத்தின்‌ தாக்கம்‌ குறைந்து 
கொண்டு வருவது. 
7. Loving Other Christians மற்ற கிறிஸ்தவரை நேசிப்பது. 


8. Do You Experience Answered Prayer 
பதில்‌ வந்த ஜெபங்கள்‌ உள்ளனவா? 


உங்கள்‌ ஜெபங்களுக்கு தேவன்‌ பதில்‌ அளிக்கிறார்‌ என்பது 
நம்பிக்கையின்‌ மற்றும்‌ உறுதிப்பாட்டின்‌ மற்றொரு 
ஆதாரமாகும்‌. 


1 யோவான்‌ 3:22, அவருடைய கற்பனைகளை நாம்‌ 
கைக்கொண்டு அவருக்குமுன்பாகப்‌ பிரியமானவைகளைச்‌ 


செய்கிறபடியினால்‌ நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதெதுவோ 
அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம்‌. 


உங்கள்‌ ஜெபங்களுக்கு தேவன்‌ பதிலளித்தால்‌ நீங்கள்‌ ஒரு 
விசுவாசி என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 


அவருடைய கட்டளைகளை நீங்கள்‌ கடைப்பிடித்தால்‌ 
மட்டுமே அது நடக்கும்‌ , நீங்கள்‌ அவரைச்‌ சேர்ந்தவராக 
இருந்தால்‌ மட்டுமே அதைச்‌ செய்ய முடியும்‌. 


1 யோவான்‌ 3:24, அவருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ அவரில்‌ நிலைத்திருக்கிறான்‌, அவரும்‌ 
அவனில்‌ நிலைததிருக்கறார்‌; அவர்‌ நம்மில்‌ 
நிலைத்திருக்றெதை அவர்‌ நமக்குத்‌ தந்தருளின ஆவியினாலே 
அறிநதிருக்கிறோம்‌. 


1 யோவான்‌ 5:13-15, உங்களுக்கு நித்தியஜீவன்‌ உண்டென்று 
நீங்கள்‌ அறியவும்‌, தேவகுமாரனுடைய நாமத்தின்மேல்‌ நீங்கள்‌ 
விசுவாசமாயிருக்கவும்‌, தேவகுமாரனுடைய நாமத்தின்மேல்‌ 
விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை 
எழுதியிருக்கிறேன்‌. 14. நாம்‌ எதையாகிலும்‌ அவருடைய 
சித்தத்தின்படி கேட்டால்‌, அவர்‌ நமக்குச்‌ 
செவிகொடுக்கிறாரென்பதே அவரைப்‌ பற்றி நாம்‌ 
கொண்டிருக்கிற தைரியம்‌. 15. நாம்‌ எதைக்‌ கேட்டாலும்‌, அவர்‌ 
நமக்குச்‌ செவிகொடுக்கிறாரென்று நாம்‌ 
அறிந்திருந்தோமானால்‌, அவரிடத்தில்‌ நாம்‌ கேட்டவைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டோமென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌. 


தேவன்‌ எப்போதும்‌ அவருடைய சித்தத்தின்படி 
ஜெபங்களுக்கு பதிலளிப்பார்‌. 


கீழ்ப்படிதலுள்ள விசுவாசிகள்‌ அவருடைய வார்த்தையில்‌ 
கூறப்பட்டுள்ளபடி அவருடைய சித்தத்தை அறிவார்கள்‌, 
அதன்படி தங்கள்‌ ஜெபங்களையும்‌ செய்கிறார்கள்‌. 


இதன்‌ விளைவாக வரும்‌ பதில்கள்‌ நம்பிக்கையையும்‌ 
உறுதியையும்‌ தருகின்றன. 


தேவன்‌ தம்‌ பிள்ளைகளின்‌ ஜெபங்களுக்கு அவர்கள்‌ 
கேட்பதற்கு முன்பே பதிலளிக்க ஆர்வமாக உள்ளார்‌. 


தேவனின்‌ இருதயத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட ஏமாற்றம்‌ 
இருக்கிறது, ஏனென்றால்‌ நாம்‌ அவரிடம்‌ செய்யும்படி 
கேட்டுக்கொண்டதை விட அதிகமாக அவர்‌ செய்து 
இருப்பார்‌. நாம்‌ பெற்றிராத ஒரு சில ஆசீர்வாதங்களை பற்றி 
மட்டுமே நாம்‌ சிந்திப்போம்‌! 


இப்போது தேவனிடம்‌ ஜெபிக்கிற பலர்‌ இருக்கிறார்கள்‌, 
ஆனால்‌ அவர்கள்‌ ஜெபிக்றெ தேவனை அல்லது அவருடைய 
சித்தம்‌ என்னவென்று கூட அவர்களுக்கு தெரியாது. 


இத்தகைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க வேண்டும்‌ என்று 
தேவனுக்கு எந்தக்‌ கடமையும்‌ இல்லை. அவர்‌ அவற்றைக்‌ 
கேட்க கூட இல்லை என்று சங்கீதங்களிலிருநீது நாம்‌ 
கற்றுக்கொள்கிறோம்‌. 


சங்கீதம்‌ 66:18, என்‌ இருதயத்தில்‌ அக்கிரமசிந்தை 
கொண்டிருந்தேனானால்‌, ஆண்டவர்‌ எனக்குச்‌ செவிகொடாந்‌ 


ஆனால்‌ நம்முடைய ஜெபங்களுக்கான பதில்களைப்‌ பெற்ற 
நமக்கு நித்திய ஜீவன்‌ இருப்பதை அறிந்து கொள்ளலாம்‌. 
உற்சாகமாகவும்‌ உண்மையுடனும்‌ ஜெபிக்க பல நல்ல 


காரணங்களில்‌ ஒன்று, ஜெபத்திற்கு பதில்‌ கிடைக்கும்‌ என்ற 
உற்சாகத்தில்‌ ஜெபிப்பது தான்‌. 


சில விசுவாசிகள்‌ தங்கள்‌ இரட்சிப்பின்‌ உறுதி குறித்து 
போராடுகிறார்கள்‌, ஏனென்றால்‌ பதில்‌ வரும்‌ ஜெபங்களைப்‌ 
பற்றிய அனுபவம்‌ அவர்களுக்கு இல்லை. 


அது போதிய ஜெப வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும்‌. 
என்ன ஒரு சோகம்‌! 


நீங்கள்‌ அநத சூழ்நிலையில்‌ இருந்தால்‌, உடனடியாக அதைத்‌ 
திருப்புங்கள்‌. 


ஜெபத்திற்கு பதில்‌ வரும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
நீங்கள்‌ இழக்க நான்‌ விரும்பவில்லை. 


என்‌ வாழ்க்கையைத்‌ திரும்பிப்‌ பார்க்கும்போது, என்‌ பல 
ஜெபங்களுக்கு தேவன்‌ பல ஆண்டுகளாக பதிலளித்துள்ளார்‌ 
என்பதே எனது மிகப்பெரிய உறுதிகளில்‌ ஒன்றாகும்‌. அவர்‌ 
பதிலளித்தார்‌ என்பது அவர்‌ என்‌ ஜெபத்தை கேட்றொர்‌ 
என்பதற்கான சான்று, இது நான்‌ அவற்றிலும்‌ அவர்‌ 
என்னிலும்‌ நிலைத்திருக்கிறார்‌ என்பதற்கான சான்று. 


உங்கள்‌ ஜெபங்களுக்கு பதில்‌ கிடைத்துள்ளதா? 

உங்களுக்கு அநத வாழ்க்கை முறை உள்ளதா? 
அப்படியானால்‌, உங்களுக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு. நீங்கள்‌ 
ஒரு அவிசுவாசிக்காக ஜெபித்து, அந்த நபர்‌ கிறிஸ்துவிடம்‌ 
வருவதைக்‌ கண்டீர்களா? 


மிகுந்த துயரத்தில்‌ இருக்கும்‌ ஒருவருக்காக நீங்கள்‌ 
ஜெபித்திருக்கிறீர்களா, தேவன்‌ அவரின்‌ நிலைமையை 


ஆசர்வாதமாகவும்‌ மகிழ்ச்சியாகவும்‌ மாற்றியிருப்பதைக 
கண்டீர்களா? 

உங்கள்‌ வாழ்க்கையில்‌ ஒரு வெற்றிடத்தைப்‌ பற்றி கவலை 
பட்டு நீங்கள்‌ தேவனை தேடியிருக்கிறீர்களா? 


நீங்கள்‌ ஒரு தெளிவான மனசாட்சியில்‌ மன்னிப்புக்காக 
ஜெபித்து அதைப்‌ பெற்றிருக்கிறீர்களா? 


அவருடைய சத்தியத்தை ஒரு தனிநபருக்கோ அல்லது 
குழுவிற்கோ காண்பிக்க உங்களுக்கு உதவும்படி தேவனிடம்‌ 
நீங்கள்‌ கேட்டது உண்டா? 


சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பதில்‌ நீங்கள்‌ அதிகாரத்தை 
அனுபவித்து இருக்கிறீர்களா? 


ஒருவரை இரட்சகரிடம்‌ அழைத்துச்‌ செல்ல தேவன்‌ 
உங்களுக்கு உதவ வேண்டும்‌ என்று நீங்கள்‌ கேட்டது 
உண்டா? 


குழப்பான சூழ்நிலைகளுக்கு மத்தியில்‌ நீங்கள்‌ 
மனநிறைவைத்‌ தேடியிருக்கிறீர்களா? 


சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்‌ செல்லும்போது 
தேவனை நன்கு அறிநதுகொள்ளவும்‌, அவருடன்‌ அதிக 
நெருக்கத்தை ஐக்கியத்தை அனுபவிக்கவும்‌ உங்களுக்கு 
உதவும்படி கர்த்தரிடம்‌ கேட்டது உண்டா? 


அவை அனைத்தும்‌ நீங்கள்‌ அவருக்கு சொந்தமானவர்‌ மற்றும்‌ 
அவர்‌ உங்களுக்கு சொந்தமானவர்‌ என்பதற்கான அறிகுறிகள்‌. 


